﻿165. அல்லாஹ்  அல்லாதவற்றை (அல்லாஹ் வுக்கு) இணைகளாக ஆக்கி, அல்லாஹ் வை நேசிப்பதைப் போன்று அவற்றை நேசிப்போரும் மனிதர்களில் உள்ளனர். ஆனால், இறைநம்பிக்கை கொண்டவர்கயோ அல்லாஹ் வை (மட்டுமே) ஆழமாக நேசிப்பவர்கள் ஆவர். அநீதி இழைத்தோர் (கண்கூடாக) வேதனையைக் காண்பார்களாயின், "ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் வுக்கே உரியன" என்பதையும், "அல்லாஹ்  கடுமையாகத் தண்டிப்பவன்" என்பதையும் அப்போது அறிந்துகொள்வார்கள்.
166. மேலும், அவர்கள் வேதனையை (நேரடியாக)க் காணும்போது, பின்பற்றப்பட்டோர் (தம்மைப்) பின்பற்றியவர்களிடமிருந்து விலகிவிடுவார்கள். அவர்களுக்கான வழிவகைகள் (அனைத்தும்) துண்டிக்கப்பட்டுவிடும்.
167. "(உலகத்திற்குத்) திரும்பிச் செல்லும் வாய்ப்பு எங்களுக்குக் கிடைக்குமானால், (இங்கு) எங்களிடமிருந்து அவர்கள் விலகிக்கொண்டதைப் போன்று நாங்களும் அவர்களிடமிருந்து விலகிவிடுவோம்" என்று பின்பற்றியோர் கூறுவார்கள். இவ்வாறுதான், அவர்களின் செயல்களை அவர்களுக்கே துயரமிக்கவையாக அல்லாஹ்  காட்டுவான். அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேறுவோர் அல்லர்.
-------------------------------------------
இறைவனுக்கு இணை கற்பித்தோரின் இம்மை நிலை என்ன; மறுமையில் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பது குறித்து இங்கு விவரிக்கப்படுகிறது.
அவர்கள் அல்லாஹ் வுக்கு இணைகளைக் கற்பிப்பதுடன், அல்லாஹ் வுடன் அவற்றையும் வணங்கி வழிபடுகிறார்கள். அல்லாஹ் வை நேசிப்பதைப் போன்று அவற்றையும் நேசிக்கிறார்கள். ஆனால், அல்லாஹ் வைத் தவிர வேறு இறைவன் யாருமில்லை. அவனுக்கு நிகர் இல்லை. அவனுடன் அவனுக்கு இணையாளன் யாருமே இல்லை.
அப்துல்லாஹ்  பின் மஸ்ஊத் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நான் (நபி (ஸல்) அவர்களிடம்), "அல்லாஹ் வின் தூதரே! (இறைவனின் பார்வையில்) மிகப் பெரும் பாவம் எது?" எனக் கேட்டேன். அதற்கு அவர்கள், "அல்லாஹ் (வே) உன்னைப் படைத்திருக்க, அவனுக்கு நீ இணை கற்பிப்பதாகும்" என்று கூறினார்கள்.


அல்லாஹ் வை ஆழமாக நேசிப்போர்
----------------------------------------- 
அடுத்து "இறைநம்பிக்கை கொண்டவர்கயோ அல்லாஹ் வை (மட்டுமே) ஆழமாக நேசிப்பவர்கள் ஆவர்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இறைநம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ் வை நேசித்து, அவனைப் பற்றி முழுமையாக அறிந்து, அவன் ஒரே இறைவன் என்று நம்பி, அவனைக் கண்ணியப்படுத்துவதால் அவர்கள் அல்லாஹ் வுக்கு எதையும் இணை கற்பிக்கமாட்டார்கள்.
மாறாக, அவனை மட்டுமே வழிபடுவார்கள்; அவன்மீதே நம்பிக்கைவைப்பார்கள்; தம்முடைய அனைத்து விஷயங்களிலும் அவனிடமே தஞ்சமடைவார்கள்.
அல்லாஹ் வுக்கு இணை கற்பித்து, அதன் மூலம் தமக்குத் தாமே அநீதி இழைத்துக்கொண்டவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில், "அநீதி இழைத்தோர் கண்கூடாக வேதனையைக் காண்பார்களாயின் "ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் வுக்கே உரியன" என்பதை அறிந்துகொள்வார்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது அவர்கள் தண்டனையைக் கண்கூடாகக் காண்பார்களாயின், ஆற்றல் முழுவதும் அல்லாஹ் வுக்கே உரியது என்பதை அப்போது விளங்கிக்கொள்வார்கள். ஆட்சியதிகாரம் அனைத்தும் அவனுக்கு மட்டுமே உரியன; அதில் அவனுக்கு இணையானவன் யாருமில்லை; அகிலத்திலுள்ள அனைத்தும் அல்லாஹ் வின் ஆதிக்கம், மேலாண்மை மற்றும் ஆளுமைக்குக் கீழே உள்ளன என்பதை விளங்கிக்கொள்வார்கள்.
மேலும், அல்லாஹ்  கடுமையாகத் தண்டிப்பவன் என்பதையும் அவர்கள் அறிந்துகொள்வார்கள். இதையே வேறொரு வசனத்தில், "அந்நாளில் அவன் தண்டிப்பதைப் போன்று வேறு யாரும் தண்டிக்க முடியாது. அவன் கட்டுவதைப் போன்று யாரும் கட்டவும் முடியாது" (89:25,26) என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
ஆக, இணைவைப்பாளர்கள் மறுமை நாளில் நேரடியாகக் காணப்போவதை அறிவார்களாயின், இறைவனுக்கு இணை கற்பித்ததாலும், அவனை மறுத்ததாலும் அவர்களுக்கு அங்கு நேரவிருக்கும் அதிபயங்கரமான நிலையை அறிவார்களாயின் (இப்போது) இருந்துவரும் வழிகேட்டிலிருந்து அவர்கள் விலகிவிடுவார்கள்.

தொண்டர்களைக் கண்டு ஓடும் தலைவர்கள் 
-------------------------------------------
பின்னர் அவர்கள் தம் கடவுள் சிலைகளை நிராகரிப்பது, தலைவர்கள் தம் தொண்டர்களிடமிருந்து விலகிவிடுவது ஆகியவை பற்றி அடுத்த வசனத்தில் (166) அல்லாஹ்  எடுத்துரைக்கின்றான்.
"அவர்கள் வேதனையை நேரடியாகக் காணும்போது, பின்பற்றப்பட்டோர் தம்மைப் பின்பற்றியவர்களிடமிருந்து விலகிவிடுவார்கள்" என்கின்றான் அல்லாஹ் . அதாவது எந்த வானவர்களை வழிபடுவதாக இணைவைப்பாளர்கள் கருதிக்கொண்டிருந்தார்கயோ அந்த வானவர்கள் அவர்களிடமிருந்து (மறுமையில்) விலகிவிடுவார்கள்.
அப்போது வானவர்கள் கூறுவார்கள்: (இறைவா!) நாங்கள் (இவர்களிடமிருந்து) விலகி, உன் பக்கம் திரும்புகிறோம். இவர்கள் எங்களை வழிபடவில்லை. (28:63)
(இறைவா!) நீ தூயவன். நீதான் எங்களின் பொறுப்பாளன்; அவர்கள் இல்லை. மாறாக, இவர்கள் ஜின்களை வழிபட்டுவந்தனர். இவர்களில் பெரும்பாலோர் அந்த ஜின்கள்மீதே நம்பிக்கைவைத்திருந்தனர். (34:41)
ஜின்களும் இணைவைப்பாளர்களிடமிருந்து விலகிவிடுவார்கள். அவர்கள் தம்மை வழிபடவில்லை என்று கூறிக் கழன்றுகொள்வார்கள். இதையே பின்வரும் வசனங்களில் அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான்:
மக்கள் (மீண்டும் உயிரூட்டப்பட்டு) ஒன்றுதிரட்டப்பட்டால் (கடவுள்களாகக் கருதப்பட்ட) அவர்கள் இவர்களுக்கு விரோதிகளாகிவிடுவார்கள். இவர்கள் (அவர்களை) வணங்கியதையும் அவர்கள் மறுப்பார்கள். (46:6)
அவ்வாறில்லை. (கடவுள்களாகக் கருதப்பட்ட) அவர்கள், தங்களை இவர்கள் வணங்கியதை மறுத்து, இவர்களுக்கு எதிராகத் திரும்பிவிடுவார்கள். (19:82)
அடுத்து "அவர்களுக்கான வழி வகைகள் (அனைத்தும்) துண்டிக்கப்பட்டுவிடும்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது அல்லாஹ் வின் வேதனையை அவர்கள் கண்கூடாகக் காணும்போது, அதிலிருந்து தப்புவதற்கான வழிகளும் தந்திரங்களும் அவர்களுக்கு இல்லாமல் போகும். நரகத்திலிருந்து தப்ப எந்த விதமான புகலிடமோ மாற்றிடமோ அவர்களுக்குக் கிடைக்காது.
"அவர்களுக்கு வழிவகைகள் (அனைத்தும்) துண்டிக்கப்பட்டுவிடும்" என்ற தொடருக்கு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் விளக்கமளிக்கையில், "அவர்களுக்கிடையே நட்புறவு அறுந்துவிடும்" என்று கூறினார்கள்.
மூன்றாவது வசனத்தில் (167), "(உலகத்திற்குத்) திரும்பிச் செல்லும் வாய்ப்பு எங்களுக்குக் கிடைத்தால், எங்களிடமிருந்து அவர்கள் விலகியதைப் போன்று நாங்களும் அவர்களிடமிருந்து விலகிவிடுவோம் என்று பின்பற்றியோர் கூறுவார்கள்" என்று அல்லாஹ்  தெரிவித்துள்ளான்.
அதாவது உலகத்திற்குத் திரும்பிச் செல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்குக் கிடைத்தால் இவர்களிடமிருந்தும், இவர்களை வழிபடுவதிலிருந்தும் நாங்கள் விலகிக்கொள்வோம். இவர்களைத் திரும்பிக்கூடப் பார்க்கமாட்டோம். மாறாக, அல்லாஹ்  ஒருவனை மட்டுமே வழிபடுவோம் என்று கூறுவார்கள். ஆனால், இவ்வாறு கூறும் அவர்கள் பொய்யர்கள்தான். ஏனெனில், அவர்கள் திரும்பவும் (உலகத்திற்கு) அனுப்பப்பட்டால்கூட தடுக்கப்பட்டதையே திரும்பவும் செய்வார்கள். அவர்கள் பொய்யர்களே ஆவர். இத்தகையோரைப் பற்றி அல்லாஹ்  இவ்வாறுதான் குறிப்பிட்டுள்ளான்.
இதனாலேயே, "இவ்வாறுதான், அவர்களின் செயல்களை அவர்களுக்கே துயரமிக்கவையாக அல்லாஹ்  காட்டுவான்" என்று அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான். அவர்கள் செய்த நற்செயல்கள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பது இதன் கருத்தாகும். இதையே அல்லாஹ்  பின்வரும் வசனங்களில் குறிப்பிட்டுள்ளான்:
அவர்கள் செய்துவந்தவற்றின் பக்கம் நாம் வருவோம். அவற்றைப் பரப்பப்பட்ட தூசுகளாக ஆக்குவோம். (25:23)
தம் இறைவனை மறுத்தவர்களின் (நற்)செயல்கள், புயல் வீசும் நாளில் காற்று வேகமாக அடித்துச் சென்ற சாம்பலைப் போன்றவையாகும். (14:18)
இறைவனை மறுத்தவர்களின் (நற்)செயல்கள் பாலைவனத்தில் தென்படும் கானலைப் போன்றவையாகும். தாகம் உள்ளவன் அதைத் தண்ணீர் என்றே எண்ணுவான். (24:39)
எனவேதான், "அவர்கள் நரகிலிருந்து வெளியேறுவோர் அல்லர்" என்று இவ்வசனத்தின் (167) இறுதியில் அல்லாஹ்  கூறியுள்ளான்.
